சுவரில்‌ ஒரு ஈ 


ஒரு கணிதத்தின்‌ கதை 
டாக்டர்‌ ஜூலி இளாஸ்‌ 


தமிழில்‌ இருஷ்ணன்‌ 





சுவரில்‌ ஒரு ஈ 


ஒரு கணிகக்கின்‌ கதை 





டாக்டர்‌ ஜூலி இளாஸ்‌ 


தமிழில்‌ இருஷ்ணன்‌ 


்‌ 


ட 


ஆட ்‌ 
ப 


பவடமல்கலன்வளுவல்ல  த்லுல்லல்க்ைஸ்‌ ப ஷ்ஷ்்பத்கர்‌ ்‌ 


பவன்‌ வல்கள்‌. 
அட 27 2 விர்‌ 



































ப ஆஆ. ஆ. இ ல. உ. ப்‌... த 





நெடு நாளைக்கு முன்பு ஒரு மனிதர்‌ 
பிரான்சில்‌ வாழ்ந்து வந்தார்‌. அவரை 
பற்றியான ஒரு சுவாரசியமான கதை 
தான்‌ இது. 
அவருடைய பிரெஞ்சு பெயர்‌ 

நமக்கு கேட்பதற்கு 
வித்தியாசமான பெயராக தோன்றும்‌. 
ஆனால்‌ பிரான்ஸ்‌ நாட்டல்‌ அது 
வழக்கமாக அழைக்கப்படும்‌ பெயர்‌ 
தான. 


அது அவருடைய ஞாபகமறதி என்பதே. 
ரெனே ஒரு தத்துவவாஇு. தத்துவவாதி அவருக்கு வீட்டில்‌ தன்‌ பொருட்களை ஒரு இடத்தில்‌ 
என்பவர்‌ மனித வாழ்க்கையில்‌ உள்ள வைப்பது என்பதில்‌ எப்போதும்‌ ஓரே குழப்பம்‌ 
எல்லாவற்றின்‌ மேலும்‌ கேள்வி தான. 


எழுப்புபவர்‌. 

ரெனேவின்‌ இந்தனைகள்‌ பலவும்‌ புகழ்‌ 
பெற்றவை. அதனால்‌ ரெனே இறந்த 
தத்துவவாதி என பெயர்‌ பெற்றவர்‌. 


7 ௮௮4 
அதாரணத்துற் 
- “நான்‌ 
தந்தனை 
செய்வதால்‌, நா 
ன்‌ இருக்கிறேல்‌ 






௦௦0 





பெரிய தத்துவவாதியாக இருந்தாலும்‌ 
அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே 


இருந்தது. 








அந்த பிரச்சனை சிறிதாக 
ஆரம்பத்தில்‌ இருந்தாலும்‌ 
அது நாளடைவில்‌ மோசமாகி விட்டது. 
வீடு குப்பை தொட்ம போல 
காட்சியஸஷித்தது. 


இதில்‌ வேடக்கை என்னவென்றால்‌ இந்த 
பிரச்சனை இருப்பது அவருக்கே தெரியாது. 
அது எப்போது வெளிபட்டதென்றால்‌... 








அவருடைய பொருட்கள்‌ ஒன்றொன்றாக தொலையும்‌ நட்சத்திரங்களை 
போது தான்‌. பற்றிய புத்தகம்‌ 
காணாமல்‌ போனது. 








அவருடைய ்‌.. 2.௮] பேனா மை பாட்மல்‌ காணாமல்‌ 
்‌ வ மி போனது. 

நோட்டு புத்தகம்‌ ஆ ௮ 

காணாமல்‌ ஆ | 


போனது. 





அவருக்கு 
பிமத்தமான 
தொப்பி காணா 


மல்‌ போனது. 7 







அப்போது தான்‌ அவருடைய ஞாபகமின்மையை 
உணர்ந்தார்‌ 





இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக 
வேண்டும்‌! என தனக்கு தானே சொல்லிக்‌ 
கொண்டார்‌. 

அப்போது இயன்‌ ஆற்றங்கரையோரம்‌ ஒரு 
நடை போய்‌ வரலாம்‌ என நினைத்தார்‌. 
நடக்கும்‌ போது ஏதாவது விடை கடைக்கும்‌ 
என்று எண்ணினார்‌. 


இப்போதும்‌ கூட அவருடைய 
கோட்டையும்‌ , தொப்பியையும்‌ 
தேடி எடுபபதற்கு நேரம்‌ எடுத்தது. 





ரெனே அவருக்கு பிமத்தமான 
பேக்கரிக்கு ரொட்ம வாங்க சென்றார்‌. 





அங்கிருந்து யன்‌ ஆற்றங்கரைக்கு 
நடக்க தொடங்கினார்‌. அங்கு தான்‌ 
அவரால்‌ அமைதியாக உட்கார்ந்து 
இந்தனை செய்ய முடியும்‌. 





வாங்கிய ரொட்டியை இன்று 
கொண்டே நடந்தார்‌. ஆறில்‌ 
இருக்கும்‌ தண்ணியை 

பார்த்தார்‌. எப்பம வீட்டில்‌ உள்ள 
பொருட்களை 

வைத்திருக்கும்‌ இடத்தை நினைவு 
கொள்வது என்று யோ௫த்தார்‌. 


யோ௫த்தே கொண்டே இருந்ததில்‌ 
நேரம்‌ போனதே தெரியவில்லை. 
இரவும்‌ வந்து விட்டது. அவர்‌ ஆழ்ந்த 
சிந்தனையில்‌ இருந்ததால்‌ 
இருட்டில்‌ எங்கு கால்‌ வைக்கிறார்‌ 
என்றே தெரியவில்லை. 








ன்‌ நர * னப்‌ கட்கு 
க்‌ * டூ அ 8 


ன 
ஒல்கி 


ச்‌ ம்‌ 
7 ச்‌ அ ட 
[] 
ட ம்‌ 
. க [4 4. 1 
ஆட்‌ ஆ ஆ ட்‌ 
க] ்‌ டசி 
ட 321 ஐ 
2 ஜ்‌ ப 
௮ ஆ ம ந்‌ 





ரெனே வீட்டிற்கு சென்ற போது இருமி 
கொண்டும்‌, தும்மி கொண்டும்‌ இருந்தார்‌. 





ஒருவழியாக அவரை தண்ணிரில்‌ இருந்து நடிக) ம்‌ 
வெளியே இழுத்த போது குளிரில்‌ நடுங்கி படுக்கையில்‌ ஏறி படுத்தவர்‌ தான்‌. அப்படியே 
கொண்டு உறைந்து போயிருந்தார்‌. உறங்கி போனார்‌. 


அடுத்த நாள்‌ காலையில்‌ எழுந்த போது அவரது உடல்‌ 

நிலை இன்னும்‌ மோசமாக இருந்தது. அவரது 

கைக்குட்டையை கூட கண்டுபிமக்க முடியவில்லை. 
எங்கே கம்பளியை வைத்தார்‌ என்றும்‌ அடுப்பை பத்த வைக்க விறகுகள்‌ 
தெரியவில்லை. எங்கஇருக்கிறது என்றும்‌ தெரியவில்லை. 








நேற்று வாங்கிய நினைந்து போன ரொட்டியையும்‌ 
காணவில்லை. 


ரெனே மெதுவாக கட்மலில்‌ ஏறி 
படுத்துக்‌ கொண்டார்‌. 

மேலே இருக்கும்‌ கூரை 
சுவரையே பார்த்து 
கொண்மருந்கார்‌. 

அந்தக இடம்‌ மட்டும்‌ தான்‌ 
வீட்மலேயே சுத்தமாக இருப்பது 
போல அவருக்கு தோன்றியது. 
அங்கேயே போய்‌ வாழ 
முடியாதா? என்று ஏங்கினார்‌. 











அந்த நேரம்‌ பார்த்து ஒரு ஈ மேல்‌ சுவரில்‌ 
வந்து அமர்ந்தது. மீண்டும்‌ அது பறந்து 
சுவரின்‌ மூலையில்‌ அமர்ந்தது. 

மீண்டும்‌ அங்கிருந்து பறந்து சென்று 
சுவரின்‌ இன்னொரு மூலையில்‌ 
அமர்ந்தது. அதற்கு பின்‌ ரெனே யின்‌ 
கால்‌ விரல்களில்‌ அமர்ந்தது. இன்னும்‌ 
கொஞ்ச நேரத்தில்‌ தலையில்‌ 


உட்கார்ந்தது. 


ஒரே இடத்தில்‌ ஈ இரண்டு தடவை 
உட்காருகறகா? என்று ரெனே யோசனை 
செய்தார்‌. இப்பம்‌ யோ௫ுப்பது நமக்கு 
வேமக்கையாக இருந்தாலும்‌ அவர்‌ ஒரு 
தத்துவவாதி. அவருக்கு எந்த விஷயம்‌ 
ஆனாலும்‌ தீவிரமாக யோ௫ுப்பதே 
அவரின்‌ பழக்கம்‌. 

இந்த ஈ எத்தனை முறை ஓரே இடத்தில்‌ 
உட்காருகறது என்பதை நான்‌ பஇவு 
செய்ய வேண்டும்‌ என நினைத்கார்‌. 
ஆனால்‌ அகதை எப்பம செய்வது? என்று 
யோ௫த்தார்‌. 








ரெனே யோசித்துக்‌ கொண்டே இருந்தார்‌. 
திடீரென்று படுக்கையிலிருந்து துள்ளி 
எழுந்தார்‌. அவருக்கு ஒரு புத்திசாலி 
யோசனை இடைத்தது. 

ஈக்களின்‌ அசைவை எப்படி பதிவு செய்வது 
என அவருக்கு தெரியும்‌. 

ரெனே தீயிலிருந்து ஒரு கரித்துண்டை 
எடுத்தார்‌. நாற்காலியின்‌ மேல்‌ 

ஏறினார்‌. அந்த கரி 

துண்டை கொண்டு மேல்‌ சுவரில்‌ 
கட்டங்கள்‌ வரைந்தார்‌. ( வீட்டில்‌ நீங்கள்‌ 
அதை செய்யாதீர்கள்‌. உங்கள்‌ 
பெற்றோர்களுக்கு பிமக்காமல்‌ போகலாம்‌!) 


ட ஆனை சடா ஆ. புத௲ாவளிகைன யா 


மேற்கிலிருந்து தெற்கு 
இசையில்‌ கோடுகள்‌ இழித்தார்‌. 





| 
' 
ப | 
| | 
ர்‌ ச 
, 
ம்‌ 
| 


அடுத்தது ஒரு பக்கத்திலிருந்து 
இன்னொரு பக்கத்துற்கு கோடுகளை 


ஒழித்தார்‌. 





ஒவ்வொரு கோடுக்கும்‌ 
எண்கள்‌ கொடுக்கார்‌. அகன்‌ 
பிறகு படுக்கையில்‌ படுத்து 
கொண்டார்‌. 


து ஸ்வ ச ஜை ௭ ௭௭. ம்‌ (சொலி னு எனன டிவைன்‌ டயர்‌ ௮ ஆடசி ஆ. 
டை 
% ரி 
ச்‌ ௧௩ 
* ம்‌. ்‌ சீ 
௩. 
௫ 





ரெனே ஈயின்‌ அசைவுகளை கவனித்தார்‌. 
ஓவ்வொரு இடத்தில்‌ ஈ உட்காரும்‌ போதும்‌ 
அவர்‌ அந்த கோடுகளை அடியில்‌ இருந்து 
எண்ணினார்‌, பின்பு அந்த கட்டத்தின்‌ 
எண்ணை குறித்து 

கொள்வார்‌. உகாரணத்கதுற்கு எண்‌ 
இரண்மல்‌ உட்கார்ந்தால்‌ 2 என்று குறித்துக்‌ 
கொள்வார்‌. பிறகு அவர்‌ மேற்கில்‌ இருந்து 
போகும்‌ கோடுகளை எண்ணி குறித்து 
கொள்வார்‌. உதாரணத்திற்கு எண்‌ 5. 

இந்த இரண்டு எணகளும்‌ சேரும்‌ போது ஈ 
உட்கார்ந்த இடம்‌ தெரிந்து விடும்‌. 


இந்த எண்கள்‌ 2,5 யையும்‌ தான்‌ 
ஆள்கூறுகள்‌ (000707௪129) என்று 
அழைக்கப்படுகிறது. முதல்‌ ஆள்கூறு 2 
இடது பக்கத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறது என்று காண்பித்து 
விடும்‌. அதே போல இரண்டாவது ஆள்கூறு 
5 &ழிருந்து எவ்வளவு தூரத்தில்‌ | 
உட்கார்ந்துருக்கிறது என்று காண்பித்து 
விடும்‌. 


௮ 




















ழு 7ம்‌ சூம்் அக்ஷர ஒர்‌ சே 


ச சிடி ச்யக்மம்‌ 


காலை பொழுது முழுவதும்‌ ரெனே தும்மி 
கொண்டும்‌, இருமி கொண்டும்‌ இந்த 
விளையாட்டை விளையாம கொண்மருந்தார்‌. 
அந்நேரத்தில்‌ நாம்‌ போய்‌ அவரை சந்தித்து 
இருந்தால்‌ கூட நம்மிடம்‌ ஈ இப்போ கூழிருந்து 6 
ஆள்கூறு மேலே இடது பக்கத்திலிருந்து 3 
ஆள்கூறு பக்கம்‌ என கூறியிருப்பார்‌. 


ணு ௮... தூ ஷு உடை ஆ ர டை அண வறை ர 191 
பக்கத்த களைகளை 
இனத்‌ | 

. * 
ட 


8 
. 
ட ட அண கைர அவவை.” அரக 
௫ ௧; 
்‌ 


| 
| 





்‌ ப 
த்‌ அர ஸி ்‌்‌ 
்‌ி | ௫ ஆர்‌ 
% _ ஒது இயு ்‌] | 
| ்‌ | ்‌ பவறு நர | 
2 ர. தேத அத பூதி 7 7 ்‌ 
றி ட்ஜ்‌. 
்‌ ர... 4 
“அல்லது ஈ 4 ்‌ ட்‌ பி 
அங்கே 7 மேலே” 5 | 
4] 
“அல்லது ஈ 8 3. 
அங்கே 1 த ப 
மேலே” என | | மேல்‌ சுவரில்‌ ஒவ்வொரு புள்ளியும்‌ இரண்டு 
கூறியிருப்பார்‌ டர்கள்‌ ல அர்பன்‌ ஆள்கூறுகள்‌ கொண்டிருந்தன. | 
்‌ ஆள்கூறுகள்‌ பதிவ செய்ததில்‌ ரெனே வக்கு 
6-4 - ரணம்‌ ஒரு புத்திசாலித்தனமான சிந்தனை 
்‌] [சினி தோன்றியது. 
்‌ ப அவருடைய தொப்பியையும்‌ இந்த 
வழியிலேயே நினைவு வைத்துக்‌ கொள்ள 
ப்‌ முமயும்‌ என்பதே அது. ஏனென்றால்‌ தொப்பி 


வைத்த இடத்திலிருந்து அது தானாக எங்கும்‌ 
பறந்து செல்ல போவதில்லை. 


ட்‌ 
ப 





ரெனே தன்‌ படுக்கையிலிருந்து 
துள்ளி குதித்தார்‌. எல்லா 
பொருட்களையம்‌ சமயலறைக்குள்‌ 
தள்ளி விட்டார்‌. இப்போது அவரது 
தரை மேல்‌ சுவர்‌ போன்றே சுத்தமாக 
இருந்தது. தரையில்‌ கரி மூலம்‌ கோடு 
போட்டால்‌ அழிந்து விடும்‌ என்று 


அவருக்கு தெரியும்‌. 


பக்கத்து வீட்டிற்கு சென்று ஏதாவது 
பெயிண்ட்‌ கிடைக்குமா என்று கேட்க 
சென்றார்‌. என்ன அதிர்ஷ்டம்‌! 
அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்‌ ஒரு 
சாயம்‌ அழிப்பவர்‌. 









ரெனேவும்‌ சாயம்‌ அமப்பவரும்‌ சேர்ந்து 
தரையில்‌ கட்டம்‌ வரைந்தனர்‌. 











வீட்டுக்கு இரும்பி இருவரும்‌ வரும்‌ 
போது சாயம்‌ காய்ந்துருந்தது. சாயம்‌ 
அமடப்பவரும்‌ ரெனேவும்‌ சேர்ந்து வீட்டில்‌ 
உள்ள ஓவ்வொரு 

பொருட்களையம்‌ கட்டத்தில்‌ 
வைகத்கனர்‌. 





இருவரும்‌ சேர்ந்து ரெனே வுடைய தொப்பி, 
நட்சத்தா புத்தகம்‌, பேனாக்கள்‌, பழைய 
பூட்ஸ்‌, அவருடைய நாட்குறிப்பு மேலும்‌ 
அவருக்கே தெரியாமல்‌ இருந்த நிறைய 
பொருட்களை வெளியே எடுத்து கட்டத்தில்‌ 
வைத்கனர்‌. 

ஒரு பேப்பரில்‌ ரெனே எல்லா 
பொருட்களையம்‌ குறித்து கொண்டார்‌. 


 *முஷ்டி 44 
57% 8௦௦10 டி5 

/ 00102 38 

| தா்‌ 6.7 
௦0% 3, 1 
௮௧ ஆன்சி 
க்கட பிட ஒப 
ஸ்கர்‌ ஈசா 5,2 
111 உ ௫ 
ட்க்் மட 

5222 


சீ. சாரட்‌. 
ந 1 


சு ய்ய ட ட 
க்்‌ டசி 


ட்‌ 
்‌. 
ச்‌ 
ட 
, ௫. 


ஆ. ச 3 ன 
ற்‌ ௪247 ௪4 
டி ர்‌ 


4 


2. 


தல்‌ 


நாலலியும்‌ 










அதன்‌ பின்னர்‌ ரெனே வுடைய 

குப்பைத்‌ தொட்டியாக 
இல்லை. ம்ம்‌... அப்படியும்‌ 
சொல்லலாம்‌. ! 














ரெனேவடைய இந்த செயல்முறை 
உலங்கெங்கும்‌ ஏற்று 
கொள்ளப்பட்டது. 

அதற்கு பெயர்‌ “கார்‌ டி 

ஜென்‌ அளகூறு முணு” (04/1295/2 
0௦௦100௪1௪௨ ௭51) . கார்‌ ம ஜென்‌ 
அவருடைய கடை௫ு பெயர்‌ டே- 


கார்ட்மலிருந்து அமைக்கப்படுகிறது. 


இன்றும்‌ இந்த முறையை உலகத்தில்‌ 
எல்லா இடத்திலும்‌ வெவ்வேறு 
வகையில்‌ உபயோகத்தில்‌ உள்ளது 








ஆசிரியர்‌ குறிப்பு 


சரி, இந்த கதையில்‌ நாம்‌ படித்தது 
போல ரெனே வுக்கு ஞாபக மறது 
இல்லாமல்‌ இருந்திருக்கலாம்‌. அவர்‌ 
இயான்‌ ஆற்றில்‌ விழாமல்‌ 
இருந்திருக்கலாம்‌. கரி துண்டை 
வைத்து மேல்‌ சுவரில்‌ 

வரையாமலும்‌ இருந்திருக்கலாம்‌. 
எப்படி இந்த ஆள்கூறு முறை ரெனே 
கண்டுபிமத்தார்‌ என்று யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ கூட 

இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ அவர்‌ தான்‌ 
இந்த முறையை பிரபலமாக்கினார்‌ 
என்பதில்‌ எந்த சந்தேகமும்‌ இல்லை. 
அதுமட்டுமில்லாமல்‌ அவர்‌ உலகிலேயே 
தலை றந்த தத்துவ 

வாதியாகவும்‌ திகழ்ந்திருக்கிறார்‌. 


